GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No . TN /CCN /467 /2012 - 14 
[R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


NT O 


RN 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


3 


|RA 
• 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 40 ] 


CHENNAI, WEDNESDAY, OCTOBER 5 , 2016 
Purattasi 19 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2047 


Part VI— Section 3 ( b ) 
Notifications issued by Quasi -Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் . 
Gurg , Bliuorsoor OuLUD, Logjm - - - 


ண 


உ 


- 


- 


62-64 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


General Construction Circle , Coimbatore - Erection of Transmission 

Lines 


64 -65 


DTP _ VI- 3 (b ) (40 ) 


[ 61 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை 

அறிவிக்கை 

(Lr. No. SE /GCC /MDU /AEE/MONI/F . PN /D .No./ 1321/ 16 ) 
NO.VI-3(b)/20/2016 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு 
( 2 )( a ) - வின்படி ஏற்கனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 
2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி, நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , 
விருதுநகர் மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் 
அமைக்கவும் , அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2015 - 2016 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2016 - 2017 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு 
தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 
வ . எண் . துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 

மின்பாதை மின்பாதை மொத்த மதிப்பீடு 
நீளம் கி . மீ . 

அழுத்தம் ( லட்சத்தில் ) 
( 2) 

( 3 ) 

( 4 ) 


6 . 99 


110 . கி . வோ 


454 . 63 


110 .74 


110 கி . வோ . 


7202 .53 


28 . 61 


110 கி . வோ . 


3385 .648 


ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . காரைக்குடி - புதுக்கோட்டை 
ஒற்றைச் சுற்று மின் கோபுரம் மற்றும் ஒற்றைச் சுற்று மின் 
பாதையினை மாற்றி , இரட்டைச்சுற்று மின் கோபுரம் மற்றும் 
இரட்டைச்சுற்று மின் பாதையில் இருந்து புதிதாக அமைக்கப்பட 
உள்ள கானாடுகாத்தான் 110 / 22 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செம்பட்டி - இரங்கநாதபுரம் 
திருச்சி மற்றும் செம்பட்டி - ஆலந்தூர் - திருச்சி இரட்டைச் 
சுற்று மின்பாதையில் உள்ள இரட்டைச் சுற்று மின் கோபுரம் 
மற்றும் உல்ஃப் மின் கடத்தியை கழற்றி , புதிய இரட்டைச்சுற்று 
மின் பாதை மற்றும் பான்தர் மின் கடத்தியைக் கொண்டு மின் 
பாதை அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . கயத்தார் - கோதையார் 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதையில் 
ஏற்கனவே உள்ள WOLF மின்கடத்தியை மாற்றி , HTLS 
மின் கடத்தியைக் கொண்டு GI மின் கோபுரத்தில் கோதையார் 
மின் உற்பத்தி நிலையம் - 2 முதல் மணிமுத்தாறு மின் கோபுரம் 
எண் . 1 முதல் மின் கோபுரம் எண் . 74 வரையிலான மின் 
பாதை அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள செக்கானூரணி 110/ 11 கி . வோ . துணை மின் 
நிலையத்தில் 110 / 33 கி . வோ . துணை மின் நிலையம் 
அறிமுகப்படுத்துதல் . 
புதிதாக ஏ . துலுக்கப்பட்டி ( தூத்துக்குடி மின்பகிர்மான வட்டம் ) 
110/33 கி . வோ . துணை மின் நிலையம் அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள எழுமலை 110/11 கி . வோ . துணை மின் நிலையத்தில் 
110/33 கி . வோ . துணை மின் நிலையம் அறிமுகப்படுத்துதல் . 
புதிதாக A . கொக்குளம் 33 /11 கி . வோ . துணை மின் நிலையம் 
அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . அழகர்கோவில் - MPCPL -II 
மின்பாதையில் புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் 
கடத்தியை பொருத்தி , புதிதாக அமைக்கவுள்ள சமயநல்லூர் 
230 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


110/33 கி . வோ . 


242 .62 


33/11 கி . வோ . 


387 .91 


110/ 33 கி . வோ . 


393 .03 


33/11 கி . வோ . 


316 .19 


110 கி . வோ . 


845 . 520 


Oct . 5 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் . 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை மொத்த மதிப்பீடு 
அழுத்தம் ( லட்சத்தில் ) 

( 4 ) 
110 கி. வோ . 32.520 


0.5 


32 .520 


ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . அழகர்கோவில் - MPCPL - II 
மின் பாதையில் புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் 
கடத்தியை பொருத்தி , புதிதாக அமைக்கவுள்ள சமயநல்லூர் 230 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை 
அமைத்தல் . 


19 . 00 


110 கி . வோ . 


1072. 740 


புதிதாக 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று மின்கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
மின்பாதையில் பான்தர் மின் கடத்தியை பொருத்தி , புதிதாக 
அமைக்கவுள்ள சமயநல்லூர் 230 கி . வோ . துணை மின் 
நிலையத்தில் இருந்து வாடிப்பட்டி 110 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு மின்பாதை அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ சிப்காட் - || மின் பாதையில் 
புதிதாக 110 கி . வோ இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையில் தூத்துக்குடி ரோசி பூங்கா 
அருகிலுள்ள கடற்கரை சாலை (Beach Road ) 110 / 22 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


16 . 00 


110 கி . வோ 


1040.640 


12 . | 


0 . 20 


110 கி . வோ . 


13 . 008 


ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செம்பட்டி - புகளூர் மின் 
பாதையில் புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின்பாதையில் அகரம் கிராமத்திற்கு 
அருகிலுள்ள லெட்சுமணம்பட்டி 110/ 33 - 22 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


13 . ஏற் கோபுரம் மற்றும் த்தியை மாற்றில் மின் பால் 


32 .00 


230 கி . வோ . 


24077.63 


2.50 


110 கி . வோ . 


198 . 01 


33 /11 கி . வோ . 


385 .06 


ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . காரைக்குடி - நெய்வேலி ஒற்றைச்சுற்று 
மின் கோபுரம் மற்றும் ஒற்றைச்சுற்று மின்பாதையில் ஏற்கனவே 
உள்ள குந்தா மின் கடத்தியை மாற்றி , 230 கி . வோ . இரட்டைச் 
சுற்று மின்கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின் பாதை அமைத்து 
ஜீப்ரா மின்கடத்தியைக் கொண்டு மின் பாதை அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . காரைக்குடி - வழுதூர் மின் 
கோபுரம் எண் . 152 - ல் இருந்து புதிதாக இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின் பாதையில் பான்தர் மின் 
கடத்தியை பொருத்தி , ஏற்கனவே உள்ள காரைக்குடி 110 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு மாற்று மின் விநியோத்திற்காக 
மின்பாதை அமைத்தல் . 
புதிதாக T . கிருஷ்ணாபுரம் 3/11 கி . வோ . உள்ளரங்க துணை 
மின் நிலையம் அமைத்தல் . 
புதிதாக வெள்ளாளங்குளம் 33/ 11 கி . வோ . துணை மின்நிலையம் 
அமைத்தல் . 
ஏற்கனவே உள்ள செம்பட்டி - மைவாடி 230 கி . வோ . ஒற்றைச்சுற்று 
மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று மின் பாதையில் இருந்த குந்தா 
மின் கடத்தியை கழற்றி , ஜீப்ரா மின் கடத்தியை பொருத்தி , 
மின்கோபுரம் எண் 9 முதல் மின் கோபுரம் எண் . 262 வரை 
மின்பாதை அமைத்தல் . 
புதிதாக S . கொடிக்குளம் 33/11 கி . வோ . துணை மின் நிலையம் 
அமைத்தல் . 
புதிதாக 110 கி . வோ . தேனி - பெரியார் - 1 இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின்பாதையில் பான்தர் மின் 
கடத்தியை பொருத்தி , ஏற்கனவே உள்ள T . Off அமைப்பினை 
மாற்றி , உத்தமபாளையம் 110/22 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


33/11 கி . வோ . 


315 .80 


76. 00 


230 கி . வோ . 


6452 .40 


33/ 11 கி . வோ . 


212 . 235 


1 . 803 


110/ 11 கி . வோ . 


120 . 17 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


வ . எண் . 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 
நீளம் கி . மீ . 


மின்பாதை மொத்த மதிப்பீடு 
அழுத்தம் ( லட்சத்தில்) 


6 .50 


110 கி . வோ . 


371 . 67 


ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று மின் கோபுரம் 
மற்றும் ஒற்றைச் சுற்று மின் பாதையினை மாற்றி , இரட்டைச்சுற்று 
மின் கோபுரம் மற்றும் இரட்டைச்சுற்று மின்பாதையில் 
கங்கைகொண்டான் 110 /33 -11 கி . வோ . துணை மின்நிலையம் 
மின் கோபுரம் எண் . 23 - ல் இருந்து மின் கோபுரம் எண் . 34 
தாழையூத்து வரை மின்பாதை அமைத்தல் மற்றும் தாழையூத்து 
முதல் மெ / ஸ் . ஏ.டீ .சி . டயர்ஸ் நிறுவனம் வரை புதிதாக 110 
கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று மின்பாதை 
அமைத்தல் . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் மின்சாரம் 
சட்டப் பிரிவின்படி தெரிவிக்க வேண்டும் . 


மதுரை, 
2016 செப்டம்பர் 29 . 


என் . சசிதரன் , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE , 


Erection of Transmission Lines . 

(Lr. No . SE /GCC /CBE /AEE/MONI/E .Gazette/ D . 156 /16 ) 
No. VI- 3( b)/21 /2016 . 

TANTRANSCO has sanctioned for erection of the following Transmission line to Transmit 
Distribute Power so as to meet out additional demands. The works will be taken up shortly . 


and 


Sl. No . 


Authority 


Route Length 


Details of EHT Line/ 

Sub - Station 


Name of the Villages through 
which the line will be passing 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


13 . 848 Km 


Erection of 230 KV DC 
line on DC tower with 
Zebra Conductor for 
making of LILO of 
existing Palladam 
Kurukkathi 230 KV Line at 
Rasipalayam 400/ 230 - 110KVSS 


TANTRANSCO 
proceeding 
No . 16 , dt . 
20- 02 -2016 


1. Ellapalayam Pudur 
2 . Kolumangulil 
3 . Vanjipalayam 
4 . Kundadam 
5 . Suriyanallur 
6 . Kannan Kovil of Erode District . 


The list of Villages through which the line passing through is only a tentative and not exhaustive . 


Any person interested may make representation on the above schemes whithin 1 month from the date of issue of this 
publication to the undersigned as per the Electricity Act 2003 . 


Coimbatore , 
29th September 2016 . 


ER . S . KANNAMMAL , 
Superintending Engineer, 
General Construction Circle . 


Oct . 5 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


65 


தமிழ்நாடு மின்தொடரமைப்பு கழகம் லிமிடெட் 
பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் . 

அறிவிக்கை 
( Lr . No . SE/ GCC/CBE/ AEE /MONI/F . Gazette/D . 156 / 16 ) 


கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின்தொடரமைப்பு கழகம் லிமிடெட் கீழ்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 


வ .எண் 


உயர் அழுத்த மின்பாதை / 
துணை மின்நிலைய விவரம் 


தூரம் 


மின்வாரிய 
ஆணை எண் . 


மின்பாதை செல்லும் 
கிராமங்கள் 

( 5 ) 


( 2) 


13 . 848 . கி . மீ . 


வா . ஆ . எண் . 16 , 
நாள் : 20 - 02 - 2016 


குருக்கத்தி - பல்லடம் 230 
கி . வோ . மின்னூட்டியிலிருந்து 
உத்தேசிக்கப்பட்டுள்ள 
ராசிபாளையம் 400 கி . வோ . 
துணை மின்நிலையத்திற்கு 
இரு சுற்று மின்கோபுரத்தில் 
ஜீப்ரா மின்கடத்தி மூலம் 
230 கி . வோ . உள்வெளி 
உயர் அழுத்த மின்பாதை 
அமைத்தல் . 


1 . எல்லப்பாளையம் புதூர் 
2 . கொழமங்குளி 
3 . வஞ்சிபாளையம் 
4 . குண்ட டம் 
5 . சூரியநல்லூர் 
6 . கண்னான் கோயில் 

ஈரோடு மாவட்டம் . 


பன 


மேற்குறிப்பிடப்பட்டுள்ள மின்பாதை செல்லும் கிராமங்கள் உத்தேசமானவையே ஆகும் . விரிவானது அல்ல . 

மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 
ஒரு மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் - 2003 - ன்படி முறையீடு செய்யலாம் . 


கோயம்புத்தூர் - 12 , 
29 செப்டம்பர் 2016 . 


ER . S . KANNAMMAL , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


